GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No . TN /CCN /467 /2009 - 11. 
[ R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 12 .80 Paise . 


OF La 


ALLES 


DA PRE 


GOVER 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ILNADO 


URO 


FRUTHA 


NA 


ALONE TR 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 321 ] 


CHENNAI, MONDAY , SEPTEMBER 12 , 2011 

Aavani 26 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU STATE ELECTION COMMISSION , CHENNAI. 


[ELECTIONS – PANCHAYATS , TOWN PANCHAYATS , THIRD GRADE MUNICIPALITIES , MUNICIPALITIES AND 
CORPORATIONS — CONDUCT OF – ASSISTANT RETURNING OFFICERS - DUTIES AND FUNCTIONS 

DIRECTIONS — NOTIFICATION OF.] 


(S . O . No . 23/2011/TNSEC /ME- 1.) 


No. VI( 2 )/445 ( e - 1 )/2011 . 


READ : S .O .No. 53 / 2006 /TNSEC /ME , dated the 4th September, 2006 . 


In exercise of the powers conferred under sub - rule (2 ) of rule 10 of the Tamil Nadu Panchayats (Elections ) Rules, 1995 and 
sub - rule (2 ) of rule 11 of the Tamil Nadu Town Panchayats , Third Grade Municipalities, Municipalities and Corporations (Elections) 
Rules , 2006 and in supersession of the earlier Notifications , the State Election Commission hereby directs that the Assistant 
Returning Officer appointed under the said Rules to assist the Returning Officer shall , subject to the control of the Returning 
Officer , be competent to perform all the duties and functions of the Returning Officer except the following: 


1 . Issue of notice of election ; and 


2 . Declaration of result of election other than the Office of Councillor in respect of the Corporation . 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai-600 106 , 
7th September 2011 . 


V .M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


DTP _ VI- 2 Ex . (321) — 1 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TAMIL NADU STATE ELECTION COMMISSION , CHENNAI. 


[ ELECTIONS - LOCAL BODIES — THE TAMIL NADU LOCAL BODIES ELECTION SYMBOLS (RESERVATION AND 

ALLOTMENT) ORDER , 2011 _ ISSUED .] 


(S .O . No . 25 /2011/TNSEC /EG -2.) 


No. VI(2 )/445 ( e -2 )/ 2011 . 
READ: S . O . No. 62 / 2006 / TNSEC /EG , dated the 1st September, 2006 . 


An order to provide for specifications, reservation , choice and allotment of symbols at 
elections to local bodies in the State of Tamil Nadu and for matters connected therewith . 


WHEREAS , the superintendence , direction and control of all elections to local bodies in 
the State of Tamil Nadu are vested in the Tamil Nadu State Election Commission (hereinafter 
referred to as the State Election Commission ) by the Constitution of India , the Tamil Nadu 
Panchayats Act , 1994 (Tamil Nadu Act 21 of 1994 ) , the Chennai City Municipal Corporation 
Act, 1919 (Tamil Nadu Act IV of 1919 ), the Madurai City Municipal Corporation Act, 1971 
( Tamil Nadu Act XV of 1971) , the Coimbatore City Municipal Corporation Act, 1981 ( Tamil 
Nadu Act XXV of 1981) , the Tiruchirapalli City Municipal Corporation Act, 1994 ( Tamil Nadu Act 
27 of 1994 ) , the Tirunelveli City Municipal Corporation Act, 1994 ( Tamil Nadu Act 28 of 1994 ) , 
the Salem City Municipal Corporation Act, 1994 ( Tamil Nadu Act 29 of 1994 ) , Tiruppur City 
Municipal Corporation Act , 2008 ( Tamil Nadu Act 7 of 2008 ) , the Erode City Municipal 
Corporation Act, 2008 ( Tamil Nadu Act 8 of 2008 ) , the Vellore City Municipal Corporation Act , 
2008 ( Tamil Nadu Act 26 of 2008 ), the Thoothukudi City Municipal Corporation Act , 2008 
( Tamil Nadu Act 27 of 2008 ) and the Tamil Nadu District Municipalities Act, 1920 ( Tamil Nadu 
Act V of 1920 ) (hereinafter referred to as the Acts ) ; 


AND WHEREAS , it is necessary and expedient to provide in the interest of purity of 
elections to the local bodies in the State of Tamil Nadu and in the interest of the conduct of 
such elections in a fair and efficient manner , for the specification , reservation , choice and 
allotment of symbols and for matters connected therewith : 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred by Articles 243 K and 243 ZA 
of the Constitution of India read with relevant sections of the Acts , and rules 33 , 34 and 35 of 
the Tamil Nadu Panchayats (Elections ) Rules , 1995 , rules 31 , 32 and 33 of the Tamil Nadu 
Town Panchayats , Third Grade Municipalities , Municipalities and Corporations (Elections ) 
Rules , 2006 and , in pursuance of the orders of Hon ble High Court dated 1 . 10 . 2001 on the 
Writ Petition Nos . 17248 , 17685 , 17886 , 17893 , 17984 and 18095 of 2001 and the orders of 
the Hon ble High Court dated 23 . 8 . 2006 on the Writ Appeal Nos. 2226 to 2229 / 2001 filed by 
the Tamil Nadu State Election Commission and in supersession of the State Election 
Commission s Notification No . 242 published at pages 13 to 27 of Part VI - Section 2 / 373 (d 
2 )/ 2006 of thTamil Nadu Government Gazette , te , dated 11. 9 . 2006 , the State Election 
Commission hereby makes the following order : 


1. Short title, application and commencement. - ( 1 ) This Order may be called the Tamil 
Nadu Local Bodies Election Symbols (Reservation and Allotment) Order, 2011 . 


( 2 ) It shall apply to all elections held under the Acts . 


(3 ) It shall come into force at once . 


2 . Definition and Interpretation . - ( 1 ) In this Order , unless the context otherwise requires, - 


(a ) " Contested election " means an election where a poll is taken ; 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(b ) " Election " means an election held under the Acts ; 


( c) " Form " means a form appended to this Order; 


( d ) " Free symbol " means a symbol other than a reserved symbol; 


I 


( e ) "Government " means the Government of Tamil Nadu ; 


(f) " Local bodies " means and includes all the Village Panchayats, Panchayat Unions, District 

Panchayats , Town Panchayats , Third Grade Municipalities , Municipalities and Municipal 
Corporations; 


( g ) " Ordinary election " means an election held to fill up a vacancy occurring by efflux of time; 

and 


(h ) Political party means an association or a body of individual citizens of India registered 

with the Election Commission of India as a political party under Section 29A of 
Representation of the People Act , 1951. 


(i ) " Reserved symbol" means a symbol which is reserved by the Election Commission of India 

for exclusive allotment to a contesting candidate set up by a recognised political party . 


(j ) " Recognised political parties " means and includes every political party which has been 

recognised by the Election Commission of India as a National Party or as a State Party in 
the State of Tamil Nadu under the Election Symbols (Reservation and Allotment) Order , 
1968 ; 


( k ) " Registered - Unrecognised political party " means and includes 


every political party which had previously been recognised by the Election 
Commission of India as a National Party under the Election Symbols (Reservation and 
Allotment) Order , 1968 and subsequently lost its status as National Party 


( ii) every political party which has been recognised by the Election Commission of India 

as a State Party in any State other than Tamil Nadu under the Election Symbols 
(Reservation and Allotment) Order , 1968 ; and 


( iii ) every political party having its head Office in the State of Tamil Nadu which is 

registered with the Election Commission of India but not recognised either as a 
National Party or as a State Party in Tamil Nadu by the Election Commission of India 
under the Election Symbols (Reservation and Allotment) Order 1968 ; 


( 2 ) Words and expressions used but not defined in this Order but defined in the Tamil 
Nadu Panchayats Act, 1994 ( Tamil Nadu Act 21 of 1994 ) or the rules made there under or in 
the Chennai City Municipal Corporation Act, 1919 (Tamil Nadu Act IV of 1919) or in the 
Madurai City Municipal Corporation Act, 1971 ( Tamil Nadu Act XV of 1971) or in the 
Coimbatore City Municipal Corporation Act , 1981 (Tamil Nadu Act XXV of 1981) or in the 
Tiruchirapalli City Municipal Corporation Act , 1994 ( Tamil Nadu Act 27 of 1994 ) or in the 
Tirunelveli City Municipal Corporation Act, 1994 ( Tamil Nadu Act 28 of 1994 ) or in the Salem 
City Municipal Corporation Act, 1994 ( Tamil Nadu Act 29 of 1994 ) Tiruppur City Municipal 
Corporation Act, 2008 (Tamil Nadu Act 7 of 2008 ), the Erode City Municipal Corporation Act , 
2008 ( Tamil Nadu Act 8 of 2008 ) , the Vellore City Municipal Corporation Act , 2008 ( Tamil 
Nadu Act 26 of 2008 ) , the Thoothukudi City Municipal Corporation Act , 2008 ( Tamil Nadu Act 
27 of 2008 ) or in the Tamil Nadu District Municipalities Act , 1920 ( Tamil Nadu Act V of 1920 ) 
or rules made there under shall have the meaning respectively assigned to them in those Acts 
and rules . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 3 ) In the absence of such definitions, the Tamil Nadu General Clauses Act, 1891 ( Tamil 
Nadu Act 1 of 1891) shall, as far as may be , apply in relation to the interpretation of this 
Order as it applies in relation to the interpretation of a Tamil Nadu Act . 


3 . Notification by the State Election Commission of elections to be held on party 
basis . - For the purposes of this Order , the State Election Commission shall, in consultation 
with the Government, notify from time to time the election or elections which shall be held on 
party - basis and the election or elections which shall not be held on party - basis . 


4 . Notification by the State Election Commission of the list of recognised political 
parties and their symbols, the list of registered - unrecognised political parties and 
the list ( s ) of free symbols . - The State Election Commission shall notify from time to time a 
list of recognised political parties , the symbols respectively reserved for them and a list of 
registered - unrecognised political parties and the list or lists of free symbols . 


5 . Allotment of Symbols . - In every contested election , a symbol shall be allotted to a 
contesting candidate in accordance with the provisions of this Order and different symbols 
shall be allotted to different contesting candidates . 


6 . Allotment of Symbols in Elections not held on party -basis .- ( 1 ) In every contested 
election not held on party -basis , symbols shall be allotted to the candidates in the sequence of 
the symbols in the list of free symbols meant for that election by drawing lots . 


Example . - If election of member of a ward of a Village Panchayat is not held on party 
basis and if there are five candidates and if the first five symbols in the list are , say , 
( 1 ) " Key " , ( 2 ) " Comb " , ( 3 ) " Cot" , ( 4 ) " Car" and ( 5 ) " Conch " , then these five symbols 
should be taken for allotment and assigned to the five candidates by drawing lots . The 
candidate whose name is drawn first shall get the symbol "Key " and the candidate 
whose name is drawn next shall get the symbol " Comb " and so on . If there had been 
only three candidates in the above example , only "Key " , " Comb" and " Cot " could be 
allotted in that order . 


( 2 ) In such election , the allotment of symbol shall be done only by drawing lots even if 
the contesting candidates agree among themselves upon their symbols . 


7 . Allotment of Symbols in Elections held on party basis . - ( 1 ) In an election held on 
party -basis , a candidate set up by a recognised political party shall choose , and shall be 
allotted , the symbol reserved for that party and no other symbol : 


Provided that when there are conflicting claims for any such reserved symbol due to 
defect of substantial character either in the nomination paper or in Form B or Form C filed , 
none of the claimants shall be allotted that reserved symbol and all the claimants shall be 
treated as independent candidates and allotted the free symbols left after allotting to all other 
candidates in that election : 


Provided further that no reserved symbol shall be sought or allotted in an election , to 
any candidate other than a candidate set up by a recognised political party to which that 
symbol has been reserved , even if no candidate has been set up by that recognised political 
party in that election . 


( 2 ) Choice of symbol by candidates set up by registered - unrecognised 
political parties and by independent candidates , - Every independent candidate , shall 
declare in the nomination paper first filed by him or on his behalf , his choice of three free 
symbols from the list of free symbols for that election indicating the order of his preference . 
Every candidate who is set up by the registered - unrecognised political party shall declare in 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


the nomination paper first filed by him or on his behalf , his choice of three free symbols 
collectively from the list of free symbols notified for the party based elections. The symbols 
shall be allotted in accordance with the procedure laid down below : 


( a ) The allotment of symbols shall be considered in the order of preference made by 
the candidates , that is to say , the first preference of the candidates will be considered first , 
the second preference next and the third preference last : 


Provided that the allotment of symbols to candidates set up by the registered - 
unrecognised political parties shall be completed first and only thereafter the allotment of 
symbol to the independent candidates shall be taken up and allotted from among the 
remaining free symbols . 


( b ) Where a free symbol has been sought for by only one candidate set up by a 
registered - unrecognised political party , as his first choice , it shall be allotted to that candidate 
and to no one else . If any free symbol has been sought for by more than one candidate set up 
by the registered -unrecognised political parties , the allotment of that symbol shall be decided 
by drawing a lot among these candidates and the candidate whose name is drawn first shall be 
allotted that symbol. 


(c ) If any candidate set up by registered - unrecognised political party could not be 
allotted the symbol sought for in his first preference in the lot , he shall be considered for 
allotment of the free symbol sought for , as his second preference . Should the second choice 
of symbol could also not be allotted , due to conflicting claims for that symbol and failure in the 
lot, he shall be considered for the allotment of the free symbol of his third preference . Even if 
this could not be allotted , he should be allotted by drawing a lot , any one of the free symbols 
left after allotting to other candidates set up by the registered - unrecognised political parties 
in accordance with the procedure set out above . 


( d ) After completing the allotment of free symbols to all the candidates set up by the 
registered - unrecognised political parties , the remaining free symbols shall be allotted to the 
independent candidates in accordance with their choice and preference by adopting the 
procedures for allotment of symbols to candidates set up by the registered - unrecognised 
political parties . 


8 . When a candidate shall be deemed to be set up by a political party . - ( 1 ) For the 
purposes of this Order , a candidate shall be deemed to be set up by the political party if , and 
only if 

( a ) the candidate has enclosed a declaration to that effect in Form C along with the 
nomination paper ; 

(b ) a notice in writing in Form B to that effect has , not later than 3 . 00 p .m . on the last 
date for withdrawal of candidature , been delivered to the Returning Officer ; 

( c ) the said notice is either signed by the President, the Secretary or any other office 
bearer and who has been authorised by the party in this behalf or any other person who has 
been authorised by such office bearer , to send the notice ; and 

( d ) the communication in Form A with regard to the name and specimen signature of 
such authorised person are delivered to the Returning Officer not later than 3 . 00 p . m . on the 
last date for withdrawal of candidature . 

( 2 ) (a ) The communication in Form A shall be signed by the President , the Secretary or 
any other office bearer and who has been authorised by the party in this behalf to send such 
communication : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Provided where the notice in Form B is signed by any such office bearer authorised by 
the Party , Form A need not be insisted upon . 

( b ) Form C shall be signed in ink , while printed / cyclostyled / photocopies of Forms A and 
B with facsimile signature can be presented . 


9 . When splinter groups or rival groups claim to be that party . - If in an election to the 
local bodies held on party - basis , rival sections or groups of a recognised political party claim to 
be that party , the State Election Commission may decide on allotment of symbols to the 
candidates sponsored by such sections or groups and the State Election Commission s decision 
shall be final. 


10 . When two or more recognised political parties amalgamate into a new party . - If 
in an election to the local bodies held on party - basis , two or more recognised political parties 
join together to form a new political party but the recognition for it under the Election Symbols 
(Reservation and Allotment) Order , 1968 , is pending before the Election Commission of India , 
the new party may be allotted by the State Election Commission any of the reserved symbols 
already allotted to the constituent parties , provided a request in writing for such an allotment 
is made jointly by the Chief Executive Officers of all the constituent recognised parties . 


11. Power of State Election Commission to issue instructions and directions.- The 
State Election Commission may issue instructions and directions 


( a) for the clarification of any of the provisions of this Order; 

( b ) for the removal of any difficulty which may arise in relation to the implementation 
of any such provision ; and 


( c ) in relation to any matter with respect to the reservation and allotment of symbols 
for which this Order makes no provision or makes insufficient provision , and the provision is , 
in the opinion of the State Election Commission , necessary for the smooth and orderly conduct 
of elections. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM A 
COMMUNICATION WITH REGARD TO AUTHORISED PERSONS TO INTIMATE NAME OF 
CANDIDATE SET UP BY THE RECOGNISED /REGISTERED - UNRECOGNISED POLITICAL PARTY . 
[ See paragraph 8 ( 1 ) ( d ) and 8 ( 2 ) ( a ) of the Tamil Nadu Local Bodies Election Symbols 

(Reservation and Allotment ) Order , 2011 ] 


From 
The President / Secretary / Office bearer, 

. .. ..... . ... Party , 


I ! ! IIII . . . . IIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


TO 


The Returning Officer for the 
............. Ward No . ... .... .. 

. . . . .... Panchayat Union / District Panchayat . 
. ... .. .... ..Ward No / Mayor / Chairman .. . .... .. .. . 

. . . .. . . .. Town Panchayats / 
Third Grade Municipality /Municipality /Municipal Corporation , 


I 


II 


. 


. 


Sir , 


IIII . 


Subject : Elections to .... 

... . Allotment 
of Symbols - Authorisation of persons to intimate names of candidates . 


* 


* 


* 


In pursuance of sub - paragraphs ( 1 ) (d ) and ( 2 ) ( a ) of paragraph 8 of the Tamil Nadu 
Local Bodies Election Symbols (Reservation and Allotment ) Order , 2011 , I hereby 
communicate that the following person ( s ) has /have been authorised by the party , which is a 
Recognised political Party , to intimate the name( s ) of the candidate ( s ) proposed to be set up 
by the party at the election ( s ) cited above . 


Name of person 
authorised to 
send notice. 


Name of Office 
held in the party . 


The local body / local 
bodies in respect of 
which he has been 
authorised . 

( 3 ) 


Specimen signature of the 
person authorised to send 

notice in Form B . 


( 1 ) 


(i) 
(ii ) 
( iii ) 


. 
.. . 
. .. 
" . . 
. . . 


.. 
. . 
... 


" 
... 
" 

. 
. . . 


" * 
. . . 
" " 

. . 
11 


. . 
" "" 


( ii ) 


. . . 


" 


.. . 


( i) 
( ii ) 


. .. 
. . 


. .. 
. . 


.. . 
" 


. . . 
" * 


(i) 
( ii ) 
( iii ) 
( i) 
( ii) 
( iii ) 


. .. 
. . . 
. . . 
... 
. . . 
. . . 


... 
. .. 
. . . 
... 
... 
. . . 


. .. 
.. . 
. . . 

. 
.. . 
. . . 


... . .. 
. . . .. . 
... . .. _ 

.. . . . 
. . . ... 

. 


Place : . .. .... . 


Yours faithfully , 


Seal of the Party 


Date : . . . 


IIIIIIIIIIIIIIIIII 


President/Secretary / Office bearer 

...... . . . Party 


(N . B .: This shall be delivered to the Returning Officer not later than 3 .00 P . M . on the last date for withdrawal of 
candidature ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM B 


NOTICE AS TO NAME OF CANDIDATE SET UP BY THE RECOGNISED POLITICAL PARTY / 

REGISTERED - UNRECOGNISED POLITICAL PARTY 
[ See Paragraph 8 ( 1 ) (b ) ( c ) of the Tamil Nadu Local Bodies Election Symbols 

(Reservation and Allotment) Order, 2011 ] 
From 


I 


II . TI ! IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


. . . . .. . . . . . . .. . . . .. .. ...... .. . ..... Party , 
. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


III . IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII . 


TO 


The Returning Officer for the 
. .. . . .. . .Ward No . . . . 

. .. .... ... ... Panchayat Union / District Panchayat /. 
. . .... .... ... .... Ward No / Mayor / Chairman . . ......... 

Town Panchayats / 
Third Grade Municipality /Municipality / Municipal Corporation . 


II I 


IIIIIIIIIIIIIIIII 


Sir , 


Subject : Election (s ) to . ... 

.... .. . - Name( s) of candidate ( s ) - 
Intimated . 
In pursuance of sub - paragraphs ( 1 ) (b ) and ( 1 ) (c ) of paragraph 8 of the Tamil Nadu 
Local Bodies Election Symbols ( Reservation and Allotment) Order , 2011 , I hereby give notice 
that the following person (s ) has / have been set up by our party as its candidate ( s ) at the 
ensuing Local Bodies Election . 


( 1) Name of the ward / local body 


(2 ) Name of the approved Candidate 


III III . 


IIIIIIIIIII . . . II . 


IIIIIIIIIIIIIIIII 


( 3 ) Father s / Husband s name of approved 

candidate . 
(4 ) Postal address of approved Candidate . 


1 . IIIIIIIIIIIIIIIII ! . IIIIIIIIIIII 


( 5 ) Name of the substitute candidate 


IIIIIIIIIIIII . . . . . . IIIIIIIIIIIIIIIIIIIIIIII . . . 


(6 ) Father s /Husband s name of substitute 

candidate 
(7 ) Postal address of substitute candidate . 


III . IIII . II . III . II . II . III 


I 


IIIIIIIIIIIIIII ! 


IIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIII . . . . . . . IIIIIIIIIIIIIII 


It is certified that each of the candidates whose name is mentioned above , is a member 
of this political party and his name is duly borne on the rolls of the members of this party . 


Place : .. ... .. ..... . 


Yours faithfully , 


Seal of the Party ) 


Date : .. .. . 


President /Secretary / Office bearer/ Authorised Person 

.. . . . . . . . . . . . Party 


N . B . : ( 1 ) A substitute candidate shall step - in in the event of the approved candidate s nomination 
being rejected on scrutiny or his withdrawing from the contest. 

(2 ) This shall be delivered to the Returning Officer not later than 3 .00 P .M . on the last date for 
withdrawal of candidature . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Form C 


DECLARATION BY A CANDIDATE SET UP BY THE RECOGNISED POLITICAL PARTY / 

REGISTERED - UNRECOGNISED POLITICAL PARTY 
[ See paragraph 8 ( 1 ) (a ) of the Tamil Nadu Local Bodies Election Symbols 

(Reservation and Allotment ) Order , 2011 ] 


. II . IIIIIIIIIIIIIIIIIII 


1 , . . . ... ..... .. . . . . . . .. 

. ... .., a candidate for the election of Member / Councillor to the 
ward ............../ Chairman / Mayor of 

.. . .......... Panchayat Union / District 
Panchayat / Town Panchayat / Third Grade Municipality / Municipality / Municipal Corporation / 
hereby declare that I have been set up at this election by ........ 

......... .. . . Party , 
which is a recognised political party / registered - unrecognised political party . 


Signature of the Candidate 


Place : 


Date : 


N . B . : Form shall be signed in ink . 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai-600 106 , 
9th September 2011 . 


V .M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலுக்கான சின்னங்கள் 

( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணை , 2011 


தமிழ்நாடு மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் சின்னங்கள் தொடர்புடைய வரண்முறை ஒதுக்கீடு , விருப்பேற்பு 

மற்றும் சின்னங்களைப் பங்கீடு அளித்தல் ஆணை . 


இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின்படியும் , 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ( 1994 
தமிழ்நாடு சட்டம் 21 ), 1919- ஆம் ஆண்டு சென்னை நகர மாநகராட்சி சட்டம் (1919 தமிழ்நாடு சட்டம் IV ) 
1971 - ஆம் ஆண்டு மதுரை நகர மாநகராட்சி சட்டம் ( 1971 தமிழ்நாடு சட்டம் XV ) , 1981 - ஆம் ஆண்டு 
கோயம்புத்துார் நகர மாநகராட்சி சட்டம் ( 1981 தமிழ்நாடு சட்டம் XXV ) , 1994 - ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி நகர 
மாநகராட்சி சட்டம் ( 1994 தமிழ்நாடு சட்டம் 27) , 1994 - ஆம் ஆண்டு திருநெல்வேலி நகர மாநகராட்சி சட்டம் 
( 1994 தமிழ்நாடு சட்டம் 28) , 1994 - ஆம் ஆண்டு சேலம் நகர மாகராட்சி சட்டம் ( 1994 தமிழ்நாடு சட்டம் 29) , 
திருப்பூர் நகர மாநகராட்சி சட்டம் ( 2008 தமிழ்நாடு சட்டம் 7 ) , ஈரோடு நகர மாநகராட்சி சட்டம் ( 2008 தமிழ்நாடு 
சட்டம் 8 ) , வேலூர் நகர மாநகராட்சி சட்டம் (2008 தமிழ்நாடு சட்டம் 26 ) , தூத்துக்குடி நகர மாநகராட்சி சட்டம் 
( 2008 தமிழ்நாடு சட்டம் 27 ) மற்றும் 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் ( 1920 தமிழ்நாடு 
சட்டம் V ) ஆகிய சட்டங்களின்படியும் தமிழ்நாட்டிலுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அனைத்து தேர்தல்களும் 
" தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையத்தின் (இனிவரும் இடங்களில் ” மாநிலத் தேர்தல் ஆணையம் ” எனக் 
குறிப்பிடப்பட்டுள்ளது ) மேற்பார்வையிலும் , இயக்கத்திலும் , கட்டுப்பாட்டிலும் நடைபெற பொறுப்பு 
அளிக்கப்பட்டுள்ளதாலும் , 

தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் நியாயமாகவும் , 
நேர்மையாகவும் , திறமையாகவும் நடைபெற அதன் தொடர்புடைய தேர்தல் சின்னங்கள் குறித்த 
வரண்முறைகள் , ஒதுக்கீடு , விருப்பேற்பு மற்றும் சின்னங்களைப் பங்கிட்டு அளித்தலுக்கு வகை செய்து 
கொடுத்தல் இன்றியமையாதது ஆகும் . ஆகவே , இந்திய அரசியலமைப்பின் பிரிவுக்கூறுகள் 243 K மற்றும் 243 
ZA படி , அதனுடன் சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவுகளின்படியும் மற்றும் 1995 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 
( தேர்தல்கள்) விதிகளில் விதிகள் 33 , 34 மற்றும் 35 - ன்படியும் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பேரூராட்சிகள் , 
மூன்றாம் நிலை நகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி ( தேர்தல்கள்) விதிகளில் , விதிகள் 31 , 32 மற்றும் 
33- ன்படியும் வழங்கப்பட்ட அதிகாரத்திற்குட்பட்டும் , மேலும் நீதிப்பேராணை மனுக்களில் (எண்கள் 17248 , 17685 , 
17886 , 17893 , 17984 மற்றும் 18095/ 2001] சென்னை உயர்நீதி மன்றம் 1 . 10 . 2001ல் வழங்கிய ஆணை மற்றும் 
தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிப்பேராணை மேல்முறையீட்டில் ( வழக்கு 
எண் . 2226 முதல் 2229/2001 ] வழங்கிய 23. 8.2011 நாளிட்ட தீர்ப்பின் அடிப்படையிலும் மற்றும் தமிழ்நாடு அரசிதழ் 
எண் . 242 , நாள் 11. 9.2006 ல் பாகம் VI - ல் பிரிவு 2 / 373 (d - 2 )/ 2006 பக்கம் 13- 27 ல் வெளியிடப்பட்ட அறிவிப்பினை 
அகற்றி அதற்குப்பதிலாக மாநிலத் தேர்தல் ஆணையம் கீழ்வரும் செயல் ஆணையைப் பிறப்பிக்கின்றது : 


1 . சிறு தலைப்பு , செயற்படுத்தல் மற்றும் நடைமுறைக்கு வருதல் - 
( 1 ) இந்த ஆணை , 2011- ம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலுக்கான சின்னங்கள் 

( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணை என்றழைக்கப்படும் . 
( 2 ) மேற்குறிப்பிட்ட சட்டங்களின் கீழ் நடைபெறும் அனைத்துத் தேர்தல்களுக்கும் இவ்வாணை பொருந்தும் . 
( 3 ) இவ்வாணை உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றது . 


2 . பொருள் வரையறையும் பொருள் விளக்கமும் - (1) இவ்வாணையில் சந்தர்ப்பங்களுக்கேற்ப வேறு விளக்கம் 
தேவைப்பட்டாலன்றி , - 


( அ ) " போட்டியுள்ள தேர்தல் என்பது வாக்கெடுப்பு தேவைப்படும் தேர்தலாகும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( ஆ ) “ தேர்தல் என்பது மேற்குறிப்பிட்ட சட்டங்களின் கீழ் நடைபெறும் தேர்தலாகும் . 


( இ ) " படிவம் ” என்பது இவ்வாணையில் இணைக்கப்பட்டுள்ள படிவமாகும் . 


( ஈ ) “ சுயேச்சைச் சின்னம் எனப்படுவது ஒதுக்கீடு செய்யப்படாத சின்னமாகும் . 


( உ ) " அரசு " என்பது தமிழ்நாடு அரசு எனப்படும் . 


( ஊ ) “உள்ளாட்சி அமைப்புகள் என்பது தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து சிற்றூராட்சிகள் , ஊராட்சி 
ஒன்றியங்கள் , மாவட்ட ஊராட்சிகள் , பேரூராட்சிகள் , மூன்றாம் நிலை நகராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் 
மாநகராட்சிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதும் குறிப்பதுமாகும் . 


( எ ) “ சாதாரணத் தேர்தல் ” என்பது காலக்கெடுவிற்குப் பின் ஏற்பட்ட ஒரு காலியிடத்தைப் நிரப்பச் செய்ய 
நடத்தப்படும் தேர்தலாகும் . மற்றும் 


( ஏ ) அரசியல் கட்சி என்பது மக்கள் பெயராண்மை நிதித்துவ சட்டப்பிரிவு 29ன் கீழ் இந்தியத் தேர்தல் 
ஆணையத்தால் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட இந்திய குடியுரிமைப் பெற்றவர்களைக் கொண்ட 
ஒரு சங்கம் அல்லது அமைப்பு ஆகும் . 


( ஐ ) " ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பாக , போட்டியிடும் 
வேட்பாளருக்கு என மட்டும் இந்தியத் தேர்தல் ஆணையத்தால் தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டச் 
சின்னமாகும் . 


( ஓ ) " அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பது இந்தியத் தேர்தல் ஆணையத்தால் , 1968- ம் ஆண்டு 
தேர்தல் சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு) ஆணையின்கீழ் , தேசீயக் கட்சியாகவும் , அல்லது தமிழ்நாடு 
மாநிலத்தில் மாநிலக் கட்சியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு கட்சியைக் குறிப்பதும் உள்ளடக்கியதும் 
ஆகும் .. 


( ஓ ) “ பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி ” என்பது 


( i) 1968ம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணையின்கீழ் இந்தியத் தேர்தல் 

ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட , தமிழ்நாடு மாநிலம் தவிர்த்த , பிற மாநிலங்களைச் சேர்ந்த 
மாநிலக் கட்சி , 


( ii) 1968 - ம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணையின்கீழ் , இந்தியத் 

தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு ஆனால் தேசிய கட்சியாகவோ, அல்லது தமிழ்நாட்டில் 
மாநில கட்சியாகவோ அங்கீகரிக்கப்படாத , தமிழ்நாட்டைத் தலைமையிடமாகக் கொண்ட கட்சி . 


( iii ) 1968 - ம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணையின்படி , இந்தியத் தேர்தல் 

ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஆனால் பிறகு தேசியக் கட்சி நிலையிலிருந்து தனது 
தகுதியை இழந்த கட்சி 


(2 ) இவ்வாணையில் உபயோகப்படுத்தப்படும் ஆனால் , இவ்வாணையில் பொருள் வரையறுக்கப்படாத 
வார்த்தைகளோ அல்லது சொற்றொடரோ இருப்பின் , அவற்றிற்கு , 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டத்திலோ ( 1994 தமிழ்நாடு சட்டம் 21 ) அல்லது அதன் தொடர்புடைய விதிகளிலோ அல்லது 1919- ம் ஆண்டு 
சென்னை நகர மாநகராட்சி சட்டத்திலோ ( 1919 தமிழ்நாடு சட்டம் IV ) அல்லது 1971- ம் ஆண்டு மதுரை நகர 
மாநகராட்சி சட்டத்திலோ ( 1971 தமிழ்நாடு சட்டம் XV ) அல்லது 1981 - ம் ஆண்டு கோயம்புத்தூர் நகர 
மாநகராட்சி சட்டத்திலோ ( 1981 தமிழ்நாடு சட்டம் XXV ) அல்லது 1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி நகர 
மாநகராட்சி சட்டத்திலோ ( 1994 தமிழ்நாடு சட்டம் 27 ) அல்லது 1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி நகர 
மாநகராட்சி சட்டத்திலோ (1994 தமிழ்நாடு சட்டம் 28 ) அல்லது 1994ஆம் ஆண்டு சேலம் நகர மாநகராட்சி 
சட்டத்திலோ ( 1994 தமிழ்நாடு சட்டம் 29 ) திருப்பூர் நகர மாநகராட்சி சட்டத்திலோ ( 2008 தமிழ்நாடு சட்டம் 7 ) , 
ஈரோடு நகர மாநகராட்சி சட்டத்திலோ ( 2008 தமிழ்நாடு சட்டம் 8 ) , வேலூர் நகர மாநகராட்சி சட்டத்திலோ ( 2008 
தமிழ்நாடு சட்டம் 26) , தூத்துக்குடி நகர மாநகராட்சி சட்டத்திலோ ( 2008 தமிழ்நாடு சட்டம் 27 ) அல்லது 1920 - ம் 
ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திலோ ( 1920 தமிழ்நாடு சட்டம் V ) அல்லது அதன் தொடர்புடைய 
விதிகளிலோ இவ்வார்த்தைகளுக்கும் சொற்றொடர்களுக்கும் பொருள் வரையறுக்கப்பட்டிருப்பின் 
அச்சட்டத்திற்கும் விதிகளுக்கும் பொருந்தக்கூடிய அதன் பொருளையே குறிக்கும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 3 ) மேற்கண்டவாறு வரையறுக்கப்படாத வார்த்தை மற்றும் சொற்றொடர் ஏதேனும் இவ்வாணையில் 
மேலும் இருப்பின் , அவற்றிற்கு தமிழ்நாடு சட்டத்திற்கு பொருந்தக்கூடிய அல்லது விளக்கமாக எடுத்துக் 
கொள்ளக்கூடிய , 1891ம் ஆண்டு தமிழ்நாடு பொது ஷரத்துச் சட்டத்தில் ( 1891 தமிழ்நாடு சட்டம் 1 ) கண்ட 
விளக்கங்கள் பொருந்தும் . 


3 . கட்சி அடிப்படையில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான மாநிலத் தேர்தல் ஆணையத்தின் அறிவிக்கை 
வெளியிடுதல் - இவ்வாணையைச் செயற்படுத்தும் வகையில் , மாநில அரசைக் கலந்தாலோசித்து , மாநிலத் 
தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தல் கட்சி சார்புடையதாக நடத்தப்படும் அல்லது எவை கட்சி சார்பின்றி 
நடத்தப்படும் என்பதைக் குறித்து அவ்வப்போது அறிவிக்கை வெளியிடும் . 


4 . மாநிலத் தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னங்களின் பட்டியலை அறிவித்தல் - 

மாநிலத் தேர்தல் ஆணையம் அவ்வப்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 
அவைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்களின் பட்டியல் , பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் 
கட்சிகளின் பட்டியல் , கட்சி அடிப்படையில் நடைபெறவுள்ள தேர்தல் தேர்தல்களுக்கு ஒதுக்கப்பட்ட 
சின்னங்களின் பட்டியலையும் , சுயேச்சையான சின்னங்களின் பட்டியலையும் மற்றும் கட்சி அடிப்படையில்லாத 
தேர்தல் தேர்தல்களுக்கு சுயேச்சையான சின்னங்களின் பட்டியலையும் பட்டியல்களையும் குறித்து அறிவிக்கை 
வெளியிடும் . 


5 . சின்னங்கள் ஒதுக்கிடுதல் - 

இவ்வாணையில் கண்டுள்ள வழிவகைகளின்படி போட்டியுள்ள ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடும் 
வேட்பாளர்களுக்கு வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் . 


6 . கட்சி அடிப்படையில்லாத தேர்தல்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்தல் - ( 1 ) கட்சி அடிப்படையில் 
நடைபெறாத போட்டியுள்ள தேர்தல்களில் , வேட்பாளர்களுக்கு அத்தேர்தல்களுக்கென அங்கீகரிக்கப்பட்ட 
சுயேச்சைச் சின்னங்களிலிருந்து வரிசைக்கிரமமாக குலுக்கல் முறையில் சின்னங்கள் வழங்கப்படும் . 


உதாரணம் : கட்சி அடிப்படையில்லாத ஒரு சிற்றூராட்சியின் ஒரு வார்டு உறுப்பினருக்கான தேர்தலில் ஐவர் 

போட்டியிடுவதாகக் கொள்வோம் . சுயேச்சைச் சின்னங்கள் ஐந்து , முறையே 
( 1) " திறவுகோல் " (2 ) " சீப்பு " ( 3) " கட்டில் " (4) " கார் " மற்றும் ( 5 ) "சங்கு " என்று இருந்தால் , இவை 
வேட்பாளர்களுக்குக் குலுக்கல் முறையில் ஒதுக்கப்படும் . குலுக்கலில் முதலில் எந்த வேட்பாளர் 
பெயர் வருகிறதோ அவருக்கு " திறவுகோல் " சின்னமும் , இரண்டாவதாக வரும் வேட்பாளருக்கு 
" சீப்பு ” சின்னமும் என்றவாறு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் . மூன்றே மூன்று வேட்பாளர்கள் 
இருந்தால் " திறவுகோல் அடுத்த நபருக்கு " சீப்பு " மற்றும் " கட்டில் " ஆகிய முதல் மூன்று 
சின்னங்கள் மட்டுமே முறையே ஒதுக்கப்படும் . 


( 2 ) இப்படிப்பட்ட தேர்தலில் , வேட்பாளர்கள் சின்னம் குறித்து தங்களுக்குள் உடன்பாடு செய்து 
கொண்டாலும் , குலுக்கல் முறையில் மட்டுமே சின்னம் ஒதுக்கப்படும் . 


7 . கட்சி அடிப்படையிலான தேர்தல்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்தல் - ( 1 ) கட்சி அடிப்படையில் 
நடைபெறும் ஒரு தேர்தலில் , அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் சார்பால் நிறுத்தப்படும் ஒரு வேட்பாளர் 
அக்கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கலாம் . அவருக்கு அக்கட்சிக்கு 
ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னம் மட்டும் ஒதுக்கப்படுமே தவிர , வேறு எந்த சின்னமும் ஒதுக்கப்படமாட்டாது . 


தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனு அல்லது படிவம் “ B அல்லது “ C ” - யில் வெகுவாக ஏற்பட்ட 
குறைபாட்டின் காரணமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னம் குறித்து முரண்பட்ட கோரிக்கைகள் இருந்தால் , 
எந்தவொரு வேட்பாளருக்கும் “ ஒதுக்கப்பட்ட சின்னம் ” வழங்கப்படமாட்டாது . அவ்வேட்பாளர்கள் அனைவரும் 
சுயேட்சைகளாகக் கருதப்படுவதுடன் பிற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் மீதமிருக்கும் 
சுயேட்சை சின்னங்கள் ஒதுக்கப்படும் . 


ஒரு தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றின் சார்பில் எந்தவொரு வேட்பாளரும் 
நிறுத்தப்படாத பட்சத்திலும் , அக்கட்சிக்கென ஒதுக்கப்பட்ட சின்னம் அத்தேர்தலில் வேறெந்த வேட்பாளராலும் 
கோரப்படவோ அல்லது ஒதுக்கப்படவோ கூடாது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


13 


( 2 ) பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் 
சின்னங்கள் ஒதுக்கிடல். - எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் , சம்மந்தப்பட்ட தேர்தலுக்கான சுயேட்சை 
சின்னங்களின் பட்டியலிலிருந்து மூன்று சின்னங்களைத் தேர்ந்தெடுத்து தான் விரும்பும் முன்னுரிமை வரிசைப்படி 
குறிப்பிட வேண்டும் . பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுகின்ற 
வேட்பாளர் அல்லது அவர் சார்பில் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது அவர் விரும்புகின்ற சின்னங்களை கட்சி 
அடிப்படையிலானத் தேர்தலுக்கான சின்னங்களின் பட்டியலிலிருந்து ஒருங்கிணைந்தவாறு தேர்ந்தெடுத்து 
குறிப்பிடலாம் . சின்னங்கள் கீழ்கண்ட முறைப்படி ஒதுக்கீடு செய்யப்படும் . 


( அ ) வேட்பாளர் கோரிய வரிசைப்படி சின்னம் ஒதுக்கீடு செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் . அதாவது 
வேட்பாளர் முதலில் கோரிய சின்னம் முதலாவதாகவும் , இரண்டாவதாகக் கோரிய சின்னம் இரண்டாவதாகவும் , 
மூன்றாவது கோரிக்கை கடைசி கோரிக்கையாகவும் பரிசீலிக்கப்படும் . 


ஒரு பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு 
சின்னம் முதலில் ஒதுக்கப்பட்ட பின்னரே சுயேட்சை வேட்பாளருக்கு மீதமுள்ள சுயேட்சை சின்னங்களைக் 
கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் . 


( ஆ ) ஒரே ஒருவரால் மட்டுமே அவரது முதல் தேர்வாக ஒரு சுயேச்சை சின்னம் கோரப்பட்டால் , அந்தச் 
சின்னம் அவருக்கு மட்டுமேயல்லாது பிறருக்கு ஒதுக்கப்படமாட்டாது . ஒரு சுயேச்சைச் சின்னம் ஒன்றுக்கு 
மேற்பட்ட , வேட்பாளர்களால் முதல் தேர்வாகக் கோரப்பட்டால் , அந்தச் சின்னம் , குலுக்கல் முறையில் , முதலில் 
யார் பெயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் . 


( இ ) வேட்பாளர் ஒருவர் கோரிய முதல் விருப்பச் சின்னம் , குலுக்கல் முறை மூலம் அவருக்கு ஒதுக்கீடு 
செய்ய இயலாது போனால் , அவர் கோரிய இரண்டாவது விருப்ப சின்னத்தை அவருக்கு ஒதுக்கீடு செய்ய 
பரிசீலிக்கப்படும் . முரண்பட்ட கோரிக்கைகளினாலும் , குலுக்கலில் தேர்ந்தெடுக்கப்பட இயலாத பட்சத்திலும் , 
இரண்டாவது விருப்ப சின்னமும் அவ்வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாமற்போனால் , அவரது மூன்றாவது 
விருப்ப சின்னத்தை ஒதுக்கிட பரிசீலிக்கப்படும் . அவ்வாறு மூன்றாவது விருப்ப சின்னத்தையும் ஒதுக்கிட 
இயலாமற்போயின், பிற வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்தது போக மீதமுள்ள சுயேச்சை சின்னங்களில் ஒன்றை 
குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவ்வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் . 


( ஈ )பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு 
சின்னம் ஒதுக்கீட்டில் முதலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகே மீதமுள்ள சுயேச்சை சின்னங்களை சுயேச்சை 
வேட்பாளர்களுக்கு அவர்கள் விரும்பும் முன்னுரிமை அடிப்படை வழிமுறையில் ஒதுக்கப்படும் . 


8 . ஒரு வேட்பாளர் எப்போது அரசியல் கட்சி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் எனக் கருதப்படுவார் - ( 1 ) 
இவ்வாணையின் கருத்துக்கொப்ப , ஒரு வேட்பாளர் ஓர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் 
நிறுத்தப்படும் வேட்பாளராக கருதப்படவேண்டுமென்றால் ; 


( அ ) அவர் தனது வேட்பு மனுவுடன் , கட்சி சார்பில் நிறுத்தப்படுவதற்கான படிவம் C - யிலான 
உறுதிமொழியை இணைத்திருக்க வேண்டும் ; 


( ஆ ) வேட்பு மனுவைத் திரும்ப பெறும் நாளன்று மாலை 3 .00 மணிக்குள் , தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் , 
தான் கட்சி சார்பில் நிறுத்தப்படுபவர் என்பதற்கான எழுத்து மூலமான அறிவிப்பை படிவம் B - ல் அளிக்க 
வேண்டும் ; 


( இ ) மேற்படி அறிவிப்பு, தொடர்புடைய கட்சியால் அவ்வறிவிப்பினைச் செய்ய அதிகாரம் பெற்ற தலைவர் 
அல்லது செயலாளர் அல்லது பிறிதொரு நிர்வாகி அல்லது அத்தகைய நிர்வாகியினால் அதிகாரமளிக்கப்பட்ட 
பிறிதொரு நபரால் கையொப்பமிடப்பட்டிருக்க வேண்டும் ; மற்றும் 


( ஈ ) படிவம் B அளிக்க அதிகாரம்/ அத்தாட்சிப் பெற்ற நபரின் பெயர் மற்றும் மாதிரி கையொப்பம் ஆகிய 
தகவல்கள் அடங்கிய படிவம் A நிரப்பப்பட்டு வேட்பு மனு திரும்பப்பெறும் கடைசிநாள் மாலை 3. 00 மணிக்குள் 
தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்திருத்தல் வேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 2 ) ( அ ) படிவம் A தொடர்புடைய கட்சியால் அவ்வறிவிப்பினை செய்ய அதிகாரம் பெற்ற தலைவர் 
அல்லது செயலாளர் அல்லது பிறிதொரு நிர்வாகியினால் கையொப்பமிடப்பட்டிருத்தல் வேண்டும் ; 


இருப்பினும் , மேற்படி அலுவலர்களால் நேரடியாக B கையொப்பமிடப்பட்டு வழங்கப்படும் நேர்வுகளில் 
படிவம் A வழங்கிட வலியுறுத்தப்பட வேண்டியதில்லை . 


( ஆ ) படிவம் C மையினால் கையொப்பமிடப்பட்டிருத்தல் வேண்டும் . படிவம் A மற்றும் B 
கையொப்பத்தின் சரியான ஒப்ப உருவ நேர்படியுடன் (facsimile signature ) வழங்கப்படலாம் . அச்சிடப்பட்ட 
படிப்பெருக்கியிடப்பட்ட ஒளி நகல் எடுக்கப்பட்ட படிவங்கள் A மற்றும் B பயன்படுத்தப்படலாம் . 


9 . ஒரு அரசியல் கட்சியின் சிறு பிரிவோ அல்லது போட்டி பிரிவோ , தாம் தான் அக்கட்சி என்று கோரினால் - 
கட்சி அடிப்படையில் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்பின் தேர்தலின்போது , அங்கீகரிக்கப்பட்ட ஓர் அரசியல் 
கட்சியின் எதிர் குழுக்கள் அல்லது பிரிவுகளோ தாங்கள்தாம் உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற 
கோரிக்கையை வைத்தால் அத்தகு குழுக்கள் அல்லது பிரிவுகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கு 
சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வது குறித்து மாநிலத் தேர்தல் ஆணையம் முடிவு மேற்கொள்ளும் . மாநிலத் தேர்தல் 
ஆணையத்தின் முடிவே இறுதியானதாகும் . 


10 . இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்தால் - கட்சி 
அடிப்படையில் நடைபெறவுள்ள ஓர் உள்ளாட்சி அமைப்பின் தேர்தலின்போது , இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கட்சியாக உருவாகி , தேர்தல் சின்னங்கள் 
( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணை , 1968ன் கீழ் அக்கட்சியின் , அங்கீகாரத்திற்கான கோரிக்கை இந்தியத் 
தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையிலிருந்தால் , அக்கட்சிகளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சின்னங்களில் 
ஏதேனும் ஒரு சின்னத்தை அக்கட்சியின் நிர்வாகிகள் ( ஏற்கெனவே தனித்திருந்த ஒவ்வொரு கட்சியின் 
நிர்வாகியும் ) ஒருங்கிணைந்து எழுத்து மூலம் கோரினால் , அச்சின்னம் மாநிலத் தேர்தல் ஆணையத்தால் , 
அக்கட்சிக்கு ஒதுக்கப்படும் . 


11 . வழிமுறைகளையும் , அறிவுரைகளையும் வழங்க மாநிலத் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள அதிகாரம் .-- 
மாநிலத் தேர்தல் ஆணையம் கீழ்க்கண்டவற்றிற்கு வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் அறிவிக்கலாம் . 


( அ ) இவ்வாணையில் கண்டுள்ள பொருண்மைகளுக்கு சரியான விளக்கத்தைத் தருதல் 


( ஆ ) மேற்படி பொருண்மைகளுக்கு ஏற்படும் இடர்பாடுகளைக் களைதல் 


( இ ) இந்த ஆணையில் சின்னங்கள் ஒதுக்கீடு மற்றும் பங்களிப்பு சம்பந்தமாக பொருண்மை ஏதும் 
இல்லாத போதும் , அல்லது போதுமான பொருண்மை இல்லாத போதும் , சுமூகமான , ஒழுங்கான மற்றும் 
அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் பொருண்மை ( Provision ) அவசியம் என்று 
கருதுகின்ற போதும் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


படிவம் AT 
அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் / பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் 
கட்சியின் வேட்பாளர் பெயரை அறிவிக்கும் அத்தாட்சி பெற்ற நபர்கள் பற்றிய கடிதம் 

( 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலுக்கான சின்னங்கள் 
( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு) ஆணை பத்தி 8 ( 1) ( ஈ ) மற்றும் 8 ( 2)( அ )) காண்க ) 


அனுப்புநர் 
தலைவர்/ செயலர் / நிர்வாகி 

... ... ...... . கட்சி 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


பெறுநர் 
தேர்தல் நடத்தும் அலுவலர் , 
வார்டு எண் ......... 

......... வட்டார ஊராட்சி மாவட்ட ஊராட்சி 
வார்டு எண் ...... .......... ... தலைவர் / மேயர் . . 
நகராட்சி மாநகராட்சி . 


பேரூராட்சி மூன்றாம்நிலை நகராட்சி / 


. 


. 


. 


. 


ஐயா , 


. 


. 


. 


. 


. 


. 


. 


பொருள் 

- க்கான தேர்தல்கள் சின்னங்கள் ஒதுக்கீடு 
வேட்பாளர் பெயரை அறிவிக்கும் அத்தாட்சி பெற்ற நபர் . 


தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலுக்கான சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணை 2011ஆம் 
ஆண்டு பத்தி 8 - ன் ( 1 ) ( ஈ ) மற்றும் 8 ( 2 ) ( அ )- ல் கண்டுள்ளபடி அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட 
அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியான ................................................... என்ற கட்சியின் சார்பில் மேற்குறிப்பிட்ட 
தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர்களின் பெயர்களை கீழ்க்கண்டுள்ள அத்தாட்சி பெற்றுள்ள நபர்கள் 
அறிவிப்பார்கள் என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறேன் . 


அறிவிப்பு வெளியிடும் 

அத்தாட்சி 
பெற்ற நபரின் பெயர் 


கட்சியில் அவர் 
வகிக்கும் பதவி 


எந்த உள்ளாட்சிக்கு 
உள்ளாட்சிகளுக்கு 
அவர் அத்தாட்சி 
பெற்றவராகிறார் 

( 3 ) 


படிவம் B - ல் அறிவிப்பு 
வெளியிடும் அத்தாட்சி பெற்ற 
நபரின் மாதிரி கையொப்பம் 


( 2 ) 


( 4 ) 


iii ) 


இடம் 


தங்கள் உண்மையுள்ள 


( கட்சியின் முத்திரை 


கட்சியின் முத்திரை 


நாள் 


தலைவர்/ செயலாளர் / நிர்வாகி 


. . . . . . . . . . . . . 


...... .. கட்சி 


குறிப்பு : இக்கடிதம் வேட்பு மனுவைத் திரும்பப் பெறும் கடைசி நாள் மாலை 3 .00 மணிக்குள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் 

ஒப்படைக்கப்படவேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


படிவம் B 
அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் 

கட்சியின் சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிப்பு 
( 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலுக்கான சின்னங்கள் 

( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு ) ஆணை பத்தி 8 ( 1 ) ( ஆ ) ( இ ) காண்க ) 
அனுப்புநர் 





. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


* . . . . ... 


.. ... ......... கட்சி 


பெறுநர் 
தேர்தல் நடத்தும் அலுவலர் , 
வார்டு எண் . ... . . ..... 

....... ......... வட்டார ஊராட்சி மாவட்ட ஊராட்சி 
வார்டு எண் ............. தலைவர் / மேயர் ... 

...... பேரூராட்சி மூன்றாம் நிலை நகராட்சி / 
நகராட்சி மாநகராட்சி . 


ஐயா , 


பொருள் : ... ....... 


................க்கான தேர்தல் வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிப்பு 


தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலுக்கான சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு) ஆணை 
2011ஆம் ஆண்டு பத்தி 8 , துணைப்பத்தி ( ஆ ) மற்றும் ( இ ) ன்படி , கீழ்க்க ண்ட நபர் எங்களது கட்சியின் 
சார்பில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் என்பதை இதன் 
மூலம் அறிவிக்கிறேன் . 
( 1 ) வார்டின் உள்ளாட்சி அமைப்பின் பெயர் 
( 2 ) அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரின் பெயர் 


( 3 ) அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரின் தந்தை / 

கணவர் பெயர் 


1 


. 


* 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


( 4 ) அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரின் முகவரி 
( 5 ) மாற்று வேட்பாளரின் பெயர் 
( 6 ) மாற்று வேட்பாளரின் தந்தை/ கணவர் பெயர் 
( 7 ) மாற்று வேட்பாளரின் முகவரி 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


மேற்குறிப்பிட்ட வேட்பாளர்கள் எங்களது அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் எனவும் எங்களது 
அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் பட்டியலில் மேற்படி நபர்களின் பெயர்கள் இடம் பெற்றுள்ளதெனவும் 
சான்றளிக்கப்படுகிறது . 
இடம் 

தங்கள் உண்மையுள்ள 
(கட்சியின் முத்திரை) 
நாள் 

தலைவர் / செயலாளர் / நிர்வாகி அத்தாட்சி பெற்ற நபர் 

...... . .. கட்சி 


குறிப்பு : ( 1 ) அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரின் வேட்பு மனு ஆய்வின்போது நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது 

அவ்வேட்பாளர் தன் வேட்பு மனுவைத் திரும்பப் பெற்றாலோ மாற்று வேட்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட 

வேட்பாளராகக் கருதப்படுவார் . 
( 2 ) இக்கடிதம் வேட்பு மனு திரும்பப் பெறும் கடைசி நாள் மாலை 3 . 00மணிக்குள் தேர்தல் நடத்தும் 

அலுவலரிடம் ஒப்படைக்கப்படவேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


படிவம் C ) 


அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத அரசியல் 

கட்சி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் அளிக்கும் உறுதிமொழி 


( தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலுக்கான சின்னங்கள் ( ஒதுக்கீடு மற்றும் பங்கீடு) ஆணை 2011 - ன் 

பத்தி 8 ( 1 ) ( அ ) காண்க ) 


........ ஊராட்சி ஒன்றிய / மாவட்ட ஊராட்சி / 
பேரூராட்சி / மூன்றாம் நிலை நகராட்சி / நகராட்சி / மாநகராட்சி வார்டு எண் ..................... 
உறுப்பினர் / தலைவர் / மேயர் தேர்தலில் , திரு திருமதி செல்வி ........... 
என்கிற நான் , அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான / பதிவு செய்யப்பட்ட - அங்கீகரிக்கப்படாத 
அரசியல் கட்சியான 

........ என்ற கட்சியின் சார்பில் வேட்பாளராக 
நிறுத்தப்பட்டுள்ளேன் என்று இதனால் உறுதியளிக்கிறேன் . 


இடம் 


நாள் 


வேட்பாளரின் கையொப்பம் 


குறிப்பு : படிவம் மையினால் கையொப்பமிடப்படவேண்டும் . 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
9th September 2011 . 


V . M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


18 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


[ELECTIONS — LOCAL BODIES — LIST OF RECOGNISED POLITICAL PARTIES AND THEIR SYMBOLS AND LISTS OF 

FREE SYMBOLS — NOTIFIED . ) 


(S . O . No. 26 / 2011/ TNSEC /EG - 2 .) 


No. VI( 2 )/445 ( e - 3 )/ 2011 . 


WHEREAS , the Tamil Nadu State Election Commission has issued an Order viz . , the 
Tamil Nadu Local Bodies Election Symbols (Reservation and Allotment) Order , 2011 to provide 
for specification , reservation , choice and allotment of symbols at elections to local bodies in 
the State of Tamil Nadu and for matters connected therewith ; and 


WHEREAS , it has become expedient to notify the list of recognised political parties and 
the symbols respectively reserved for them , the list of registered - unrecognised political 
parties and the lists of free symbols for the use in the local bodies election : 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred by paragraphs 4 and 6 of the 
Tamil Nadu Local Bodies Election Symbols (Reservation and Allotment ) Order , 2011 and in 
supersession of the earlier notifications, the Tamil Nadu State Election Commission hereby 
notifies , - - 


( a ) 


in Table 1, 


the recognised political parties and the symbols respectively reserved for 
them ; 


(b ) 


in Table 1 -A , the list of registered - unrecognised political parties . 


(c ) 


in Table 2 , 


the free symbols for the use in election of Members of Village 
Panchayats ; 


(d ) 


in Table 3 , 


the free symbols for the use in election of Presidents of Village 
Panchayats ; 


(e ) 


in Table 4 , 


the free symbols for the use in election of Members of Panchayat Union 
Councils , Members of Town Panchayats , Members of Third Grade 
Municipalities , Councillors of Municipalities and Councillors of Municipal 
Corporations ; and 


(f) 


in Table 5 , 


the free symbols for the use in election of Members of District 
Panchayats, Chairman of Town Panchayats / Third Grade Municipalities / 
Municipalities and Mayors of Corporations. 


In respect of party based Elections , every independent candidate shall 
declare in the nomination paper first filed by him /her or on his /her 
behalf , his /her choice of three free symbols from the list of free symbols 
for that election in Table 4 or Table 5 as the case may be , indicating the 
order of his /her preference . 


Every candidate who is setup by a registered - unrecognised political 
party shall declare in the nomination paper first filed by him /her or on 
his /her behalf , his /her choice of three free symbols collectively from the 
list of free symbols notified in Table 4 and Table 5 for the party based 
elections. 
(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011 . 


V .M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TABLE 1 


The list of recognised political parties and the symbols respectively reserved for them . 


Sl . 


Name of the party 


Symbols reserved 


Address 


No. 


( 1) 


(2 ) 


( 3 ) 


Two 
Leaves 


இரட்டை 
இலை 


All India Anna 
Dravida Munnetra 
Kazhagam 
Bahujan Samaj Party 


(4 ) 
275 , Avvai Shanmugam Salai, 
Royapettah , Chennai - 600 014 . 


2 . 


Elephant 


யானை 


19 / 2 , Ist street , Venkatakrishna 
Nagar , Arumbakkam , (Opp , to 
Koyambedu Bus Stand) , 
Chennai - 600 106 . 


w 


Bharatiya Janata 
Party 


Lotus 


தாமரை 


7 , Vaithiyaraman Street , 
T . Nagar, Chennai - 600 017 . 


Communist Party of 
India 


Ears of 
Corn and 
Sickle 


தானியக் 
கதிர்களும் 
அரிவாளும் 


Balan Illam , 
19 , Chevaliye Sivaji Ganesan Road , 
T.Nagar, Chennai - 600 017 . 


u 


Communist Party of 
India (Marxist) 


Hammer , 
Sickle and 
Star 


சுத்தியும் 
அரிவாளும் 
நட்சத்திரமும் 


11 , Vaithiram Street , 
T .Nagar, Chennai 600 017 . 


6 . 


Nagara 


முரசு 


Desiya Murpokku 
Dravida Kazhagam 


125 /7 , Jawaharlal Nehru Salai, 
( 100 Feet Road) , 
Koyambedu , 
Chennai – 600 107 . 


7 . 


Rising Sun 


2 $ w swoát 


Dravida Munnetra 
Kazhagam 


Anna Arivalayam , 
268 - 269, Anna Salai, 
Teynampet, Chennai - 600 018 . 


Hand 


கை 


Indian National 
Congress 


5A , Seethammal Colony Extension , 
II Main Road, 
Teynampet , Chennai - 600 018 . 


9 . 


Nationalist Congress 
Party 


Clock 


கடிகாரம் 


6 , V . O . C . Street, 
Arumbakkam , Chennai - 600 106 . 


10 . Pattali Makkal Katchi Mango 


மாம்பழம் 


63, Nattu Muthu Naicken Street, 
Vanniya Teynampet , 
Chennai - 600 018 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011 . 


V .M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


20 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TABLE I-A 
List of Registered - Unrecognised Political Parties . 
(who are entitled to have preference over Independents in the allotment of free symbols ) 


SI. 


No . 
1 . 


Name of the Party 
Janata Party 


Party Address 
A - 77 , Nizamuddin East , 
New Delhi. 


2 . 


| Marumalarchi Dravida 
Munnetra Kazhagam 


Thayagam , 141, Rukumani Lakshmipathi Salai, 
Egmore , Chennai - 8 . 


3 . 


Praja Rajyam Party 


Plot No. 952, Road No . 46 Jubilee Hills , 
Hyderabad . 


4 . 


| Telangana Rashtra Samithi 


House No . 8 - 2 - 220 / 110 / 1 / 3 , Road No . 14 
Banjara Hills , Hyderabad , Andra Pradesh 


5 . 


Telugu Desam 


Telugu Desam Party Office , N . T . R . Bhavan , 
Road No . 2 Banjara Hills , 
Hyderabad - 500 033 , Andhra Pradesh 


6 . 


All India Trinamool Congress 


30 - B , Hrish Chatterjee Street, 
Kolkata -700026 , 
West Bengal. 


7. 


People s Party of Arunachal. 


P .O .Nahar Lagun -791110 
Arunachal Pradesh . 


8 . 


All India United Democratic 
Front 


No . 3 , Friends Path , 
Hatigaon Guwahati 781 038 , Assam . 


9 . 


Asom Gana Parishad 


Head office : - Gopinath 
Bordoloi Road , Guwahati- 781001, Assam . 


10 . 


Bodoland Peoples Front 


| Head Office Kokrajhar, B . T . C , P . O -Kokrajhar , 
District Kokrajhar , Assam Pin – 783 370 


11. 


Janata Dal (United ) 


7 , Jantar Mantar Road , 
New Delhi - 110001 . 


12. 


Lok Jan Shakti Party 


14 , Janpath , 
New Delhi- 110 011. 


13. 


Rashtriya Janata Dal 


13 , V . P .House , Rafi Marg , 
New Delhi- 110001. 


14 . | Maharashtrawadi Gomantak 


| Vikas A Building , 3rd Floor, 
Near Pharmacy College , 18th June Road , 
Panaji -403 001 , Goa . 
1761 , Sabre , Amrut Nagar , 
Goghal Fatorda, Goa . 


15 . 


Save Goa Front 


AY 


16 . 


Haryana Janhit Congress (B .L ) 


135 , Golf Links, 
New Delhi - 110 003. . 


17 . 


Indian National Lok Dal 


18 , Janpath , New Delhi. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


21 


(1) 


18 . 


( 2 ) 
Jammu & Kashmir National 
Conference 


(3) 
(i) Sher - e -Kashmir Bhavan , 
Residency Road , Jammu (Jammu & Kashmir ) . 
( ii ) Nawai Subh Complex , 
Zero Bridge , Sri Nagar ( J & K ) 


19 . 


Jammu & Kashmir National 
Panthers Party 


17 , V . P .House , Rafi Marg , 
New Delhi- 110001. 


20 . 


Jammu & Kashmir Peoples 
Democratic Party 


2 , Emporium Lane, 
Residency Road 


21. 


AJSU Party 


| Saket Vihar , Harmu , Ranchi , 
Ranchi – 834 002 , Jharkhand 


rrett 


22 . 


Jharkhand Mukti Morcha 


Bariatu Road , 
Ranchi -834 008 , Jharkhand . 


23 . 1 Jharkhand Vikas Morcha 

( Prajatantrik ) 


Atithishala , Morhavadi, 
Ranchi, Jharkhand . 


24 . 


| Janata Dal ( Secular ) 


5 , Safdarjung Lane , 
New Delhi- 110003. 


ALLA 


25 . | Kerala Congress 


State Committee Office , Near Star Theatre 
Junction , Kottayam ( South ), Kerala . 


26 . | Kerala Congress ( M ) 


| State Committee Office , 
Near Fire station , Kottayam , Kerala . 


27 . 


Muslim League Kerala State 
Committee 


Kerala State Committee , League House , 
Red Cross Road , Calicut - 32 , Kerala . 


VUL 


28 . 1 Maharashtra Navnirman Sena 


Krishna Kunj- M . B .Raut Road , 
Shivaji Park , Mumbai - 400 028 . Maharashtra 


29. | Shiv sena 


Shivsena Bhavan , Gadkari Chowk , 
Dadar, Mumbai- 400028 , Maharashtra . 


30 . Manipur People s Party 


People s Road , 
Imphal- 795001, Manipur. 


31. 


National Peoples Party 


2nd floor , MDU Building , MG Avenue, 
Imphal - 795 001, Manipur . 


32 . 


United Democratic Party 


Mawlai Nonglum , 
Shillong - 793008 , Meghalaya . 


th 


. 


33 . | Mizo National Front 


General Headquarters , 
Zarkawt, Aizawl , Mizoram . 


ht 


34. 


Mizoram People s Conference 


General Headquarters Treasury Square , 
Aizawl- 796001, Mizoram . 


35 . 


Zoram Nationalist Party 


General Headquarters, Treasury Square , 
Aizawl-796001, Mizoram 


22 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 1 ) 


( 2 ) 


( 3) 


36 . | Nagaland People s Front 


Post Box No . 565 , 
Kohima - 79001,Nagaland . 


37 . 


Biju Janata Dal 


Naveen Nivas, Aerodrome Gate , 
Bhubaneswar- 751009 , Orissa . 


38 . 


Shiromani Akali Dal 


Building No . 6 , 
Sector 28 - E , Madhya Marg , Chandigarh - 160 028 


39 . | Sikkim Democratic Front 


Upper Deorali , 
Gongtok , East Sikkim . 


he 


40 . 


Rashtriya Lok Dal 


12 - Tughlak Road , 
New Delhi - 110 011 . 


41. 


Samajwadi Party 


18 , Copernicus Lane , 
New Delhi 


42 . 


Uttarakhand Kranti Dal 


Rochipura , P . O . Majra , 
Dehradun , 
Uttranchal. 


43 . | All India Forward Bloc 


28 , Gurudwara Rakab Ganj Road, 
New Delhi- 110001. 


44 . | Revolutionary Socialist Party 


37 , Ripon Street (Muzaffar Ahmed Sarani) , 
Kolkata - 700016 , West Bengal. 


45 . 1 All India Forward Bloc 

(Subhasist ) 


49 - M , Motilal, 1st Street , 
Madurai- 625010 , Tamil Nadu . 


LE 


46 . 7 


All India Moovendar Munnani 
Kazhagam 


| Lake Area , Melur Road , 
Madurai- 625107 , Tamil Nadu 


47 . 


Ambedkar Peoples Movement 


| 39 , Saravana street , T . Nagar , 
Chennai -600017 , Tamil Nadu . 


48 . | Anaithindhia MGR Katchi 


68 , Habibullah Road , T . Nagar , 
Chennai- 600017 , Tamil Nadu . 


NULAM 


49. 


Anaithinthiya Thamizhaga 
Munnetra Kazhagam 


10 / 2 , Nalvar Nagar , Kalveerampalayam , 
Bharathiar University (Post ) 
Coimbatore -641048 . Tamil Nadu . 
N . 30 , Veluchetty Street , S .Kadiyur, Jolarpet , 
Vellore District . Tamil Nadu . 


50 . 


Bharatha Makkal Congress 


51. | Bharatiya Democratic Dal 


No . 1A Gangai Amman Koil Second Street , 
Vadapalani, Chennai-600026 . Tamil Nadu . 


52 . 


Christhava Makkal Katchi 


173, Ponnagar , 
Tiruchirapalli -620001, Tamil Nadu . 


53 . 


Christian Democratic Front 


No . 9 , Rosary Church Road , 
Santhome, Chennai- 600004 , Tamil Nadu. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 1) 


(2 ) 


(3 ) 


54 . | Christian Munetra Kazhagam 


/ 93 , Thaiyappa Mudali Street , 
Chennai- 6000001, Tamil Nadu . 


55 . | Congress Jananayaka Peravai 


24 , Ormes Road , Kilpauk , 
Chennai -600010 . Tamil Nadu . 


56 . 


Congunadu Makkal Katchi 


TTS Complex - 58 , Mettur Road , 
Erode District -638011, Tamil Nadu . 


57 . | Democratic Forward Bloc . 


| 66 , Tamil Sangam Road , 
Madurai -625001, Tamil Nadu . 


58 . | Desia Pathukappu Kazhagam 


" ARIVAGAM 33 , Ramakrishna Street , 
Gandhi Nagar , Saligramam , 
Chennai-600093 , Tamil Nadu . 
4 / 802 , Kurunji Street, 
Tahsildar Nagar , Madurai-625020 . 


59 . | Dhiravida Thelugar Munnetra 

Kalagam 


60 . 


Dravida Makkal Congress 


No. 11 , Jawaharlal Nehru Road , 1st Avenue , 
Ashok Nagar, Chennai- 600083, Tamil Nadu. 


61. 


Dravida Vizhipunarchi 
Kazhagam 


17 - A , Gangappa Street, (Opp . to A . V . M .Studio ) , 
Vadapalani , Chennai-600026 , Tamil Nadu . 


62 . 


Farmers Developments Party 


149 , Mambalam High Road , T . Nagar , 
Chennai -600017 , Tamil Nadu . 


63. Grama Munnetra Kazhagam 


Z Mangammal Salai, Renga Nagar , 
Tiruchirapalli -620021 , Tamil Nadu . 


64 . 


Ikkiya Makkal Munnetra 
Kazhagam 


65 . 


Indian Christian Front 


Makkalagam No. 11, Pearl Empire Apartments , 
Kuppam Beach Road , Tiruvanmiyur, 
Chennai 600040 Tamil Nadu . 
I Floor , No . 2 - 412 - 1 , Plot No. 660 , 
East last Road , Anna Nagar ,, 
Madurai-625020 , Tamil Nadu . 
Sagaya Matha Maligai , No . 105 / 167 , 
Thiruvalluvar Nagar , Ayanavaram , 
Chennai -600023 . Tamil Nadu 
54 - B , Henry Road , 
Nagarcoil-629001, Tamil Nadu . 


- 


66 . | Indian Christian Secular Party 


67. | Indian Victory Party 


68 . | Jaghat Telugu Munnetra 

Kazhagam 


No . 33 , Halls Road , P . A . Tower , 
F - 9 & 10 , Egmore , Chennai-600008 . Tamil Nadu . 


69. | Jebamani Janata 


70 . 


Kaivinayger Munnetra 
Kazhagam 


No . 33 , Second Street , 
East Abiramipuram , Mylapore , Chennai-600004 , 
Tamil Nadu . 
Sri. Visweswara Bhavanam , 
76 , Millers Road , Kilpauk , 
Chennai -600010 , Tamil Nadu . 
6 - E , Sasthan Koil Street, 
Pudukudieruppu , 
Nagarcoil -629001 , Tamil Nadu . 
7 - Velayudha Raja Street, 
Raja Annamalaipuram , 
Mandaveli, Chennai -600028 , Tamil Nadu . 


Kamarajar Adithanar 
Kazhagam 


Kamarajar Deseeya Congress 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(2 ) 


( 3) 


HE 


73 . Kanchee Aringer Anna Dravida No. 10A, Natham Mettu St., 
Makkal Kazhagam 

Chengalpattu 

Tamil Nadu . 
| Kongu Nadu Munnetra 

320 , Best Complex , Kumaran Road , 
Kazhagam 

Tiruppur - 641601, 

Coimbatore (District ), Tamil Nadu . 
75 . | Pachai Kudi Makkal Katchi No .7 ,Kamarajar Street, 

Pallikkaranai, Chennai -601302 , Tamil Nadu . 


mm 


76 . | Labour and Job Seeker s Party 

of India 


66 , Royapettah High Road , 
Mylapore , 
Chennai-600004 Tamil Nadu 


77 . | M .G .R . Kazhagam 


78 . | M . G . R . Munnetra Kazhagam 


79 . Mahabharath Mahajan Sabha 


WWW . 


80 . 


Makkal Nalaurimai Kazhagam 
(People s Liberal Party ) 


81. Makkal Tamil Desam 


11, Sadasivam Street, Gopalapuram , 
Chennai-600086 
Tamil Nadu . 
Konnoor High Road (Canal Area ) 
Otteri, Chennai-600012 
Tamil Nadu . 
Polt No . 10 , Vivekananda Nagar , 
Inner Ring Road , Kolathur, 
Chennai-600099 Tamil Nadu . 
629 , Anna Salai, 
Chennai- 600006 
Tamil Nadu . 
14 , Hanumantha Road, 
Balaji Nagar , Rayapettah , 
Chennai -600014 , Tamil Nadu . 
Seeranampalayam , Palakkarai -638057 , 
Thudupathi ( Via ) Perundurai Taluk , 
· Erode District , Tamil Nadu . 
No . 1 , Jayammal Road , 
Teynampet, Chennai - 18 . 
Tamil Nadu . 
Lake Area , Melur Road , 
Madurai-625107 
Tamil Nadu. 
No . 3 , Pillayar Koil Street , 
Kasba , Vellore -632001, Tamil Nadu . 


82. Makkal Vilipunarvu Eyakkam 


83 . 


Marumalarchi Thamizhakam 


www 


84. Moovendar Munnetra 

Kazhagam 


85 . Namadhu Makkal Katchi 


mm 


- 


86 . 


National Organisation 
Congress 


87 . 


National Students Party 


LEWE 


88 . 


Nesavaalar Munnetra Katchi 


No . 1 , Jeevanandam Salai, 
K . K .Nagar , 
Chennai-600078 , Tamil Nadu . 
16 / 2 , Karaneeshwarar Pagoda Street, 
Mylapore , Chennai-600004 
Tamil Nadu . 
No . 34 , Koladi Road , 
Thiruverkadu ( P . O . ), 
Chennai 600077 Tamil Nadu . 
KAAR ARUL , A - 87 , Kandasamy Salai, 
8th Street Periyar Nagar , 
Chennai-600028 Tamil Nadu . 
No . 54 , National Highways , 
Poonamalle , Chennai- 56 
Tamil Nadu . 


89. 


People s Justice Party 


90 . 


Puratchi Bharatham 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


25 


( 1) 


(2) 


( 3 ) 


98. 


91. Puthiya Needhi Katchi 

6 , North Boag Road , T .Nagar , 
Chennai - 600017 

Tamil Nadu . 
92 . | Puthiya Tamilagam 

132, New M . L . A . s Hostel,Government Estate , 
Chennai-600002 

Tamil Nadu . 
93 . Rajiv Makkal Congress 

No. 16 (Old No . 18 ), Viswanathapuram , 
III Street, Kodambakkam , 

Chennai- 600024 , Tamil Nadu . 
94 . | Ramrajya Marg 

No. ! 7 , Venus Colony, Second Street , 
Alwarpet , Chennai-600018 

Tamil Nadu . 
95 . | Republican Party of India 10 , Solai Street, Ayanavaram , 
(Sivaraj) 

Chennai-600023 

Tamil Nadu . 
96 . | Sakhthi Baratha Desam 

2 / 58 , Vairaavan Chetty Store , 
Pachiyamman Padithurai , 

Madhurai, -625001 , Tamil Nadu . 
97 . Jananayaga Munnetra 

No . 32 , New Tank Street, 
Kazhagam 

Nungambakkam , 

Chennai -600034 . Tamil Nadu . 
Social Justice Party 

No . 73, Ellaiamman Colony , 
Teynampet, 

Chennai-600086 Tamil Nadu . 
99. | Tamil Desiyak Katchi 

80 - A , Chamundi Shopping Complex , 
Salem -636007 

Tamil Nadu . 
100 . | Tamil Maanila Kamraj 

C / O F . B . Benjamin George, Advocate , 
Congress 

No. 17 , Dooming Street, 

Santhome, Chennai- 600004 Tamil Nadu . 
101. Tamil Nadu Deseeya 

5 / 58 , Maniam Building , 
Grameeya Thozhilalar 

Theethiyapalayam Post, 
Congress 

Coimbattore -641010 Tamil Nadu . 
102 . | Tamil Nadu Makkal Congress 310 - V -Block Boopathy Nagar , 

Chennai -600024 

Tamil Nadu . 
103 . | Tamil Nadu Peasants & 

No .49 , West Nerkundram Pathai, 
Workers Party 

Vadapalani, Chennai -600 026 . 

Tamil Nadu . 
104. | Tamil Nadu People s Party 

16 / 2 K . P . Street Mylapore , 
Chennai-600004 

Tamil Nadu . 
105 . | Tamilaga Makkal Munnetra 563, Shanthi Colony , 
Kazhagam 

N . K . B . Nagar, Palayamkottai, 

Tirunelveli , Tamil Nadu . 
106 . | Tamilar Kazhagam 

180 , Longly Road , Shevapet , 
Salem -636002 

Tamil Nadu . 
107 . | Tamizhaga Munnetra Munnani No . 152 A , North Usman Road , 

T . Nagar, Chennai - 600017 

Tamil Nadu . 
108 . | Tamizhaga Rajiv Congress 6 - II, Main Road , Raja 

Annmalaipuram , 

Chennai - 600028 Tamil Nadu . 
109 . | Tamizhar Party 

8 /43 , M . T . C . Road , 
Mettur Dam - 1 , 
Salem District , Tamil Nadu . 


26 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


- 


( 1 ) 


(2 ) 


N 


UM 


LAVU 


110 . | Thaayaga Makkal Katchi 

7 , Y . V . D . Complex , 
Chathiram Bus Stand , 

Tiruchirappalli-620002 , Tamil Nadu . 
111 . Thamilar Bhoomi 

5 , Dr. Sir . C . V . Raman 1st Street , 
Kumaran Nagar, 

Tiruchirappalli -620017 , Tamil Nadu . 
112 . | Tharasu Makkal Mandram | 14 - Sait Colony , First Street , 

Egmore - 600008 

Tamil Nadu . 
113 . Thesia Jananayaga Makkal New No. 2 , Old No . 33 , 2nd Cross Street , 
Katchi 

West C . I. T . Nagar, Nandanam , 

Chennai-600035 Tamil Nadu . 
114 . | Thondar Congress 

40 Venkatanarayana Road , 
Thiyagaraya Nagar, 

Chennai-600017 Tamil Nadu . 
115 . | Tribal People Party 

170 , Lingi Chetty Street , 
Chennai -600001 

Tamil Nadu . 
116 . Uzhaippalar Katchi 

70 - D , Palanisamy Street, 
Vaniyambadi Road , 

Tirupattur-635601, Vellore District . 
117 . | Uzhaippalar Podhu Nalakatchi Tirupattur , 

Vellore District -635601, 

Tamil Nadu . 
118 . Vivasayi Anbhu Katchi 

No . 14 , Raghava Nattan Street , 
Uthiramerur - 603406 , 

Kancheepuram District Tamil Nadu . 
119. | Youth and Students Party R . P . Estates , 4 / 1 , Poonamalle High Road , 

Koyambedu , 

Chennai-600107 , Tamil Nadu . 
120 . Patriot 

28 -Appavu Street, 
Cuddalore Port , 

Pin -607003 , Tamil Nadu . 
121. | All India Athithanar Makkal H . O . 24 , Thangam Colony, 
Katchi 

Anna Nagar West , 

Chennai -600040 , Tamil Nadu . 
122 . | Nationalist Charity Congress Bishop House , Gabriel Compund , 

Panavilai Thuckaley -629175 , 

Kanniyakumari District, Tamil Nadu 
123 . | Tamil Maanila Quaide Milleth 579, Anna Salai Teynampet , 
League 

Chennai -600006 

Tamil Nadu . 
124 . | Makkal Congress Vazhapadiyar 18 , Telugu Bhramin Street , 

Velachery , 

Chennai-600042 , Tamil Nadu . 
Bharathiya Dravida Makkal 2036 , 15th Main Road , Anna Nagar West , 
Katchi 

Chennai - 600 040 , 

Tamil Nadu . 
126 . Viduthalai Chiruthaigal Katchi No . 16 , Chinnaiah Street, T .Nagar , 

Chennai -600017 , 

Tamil Nadu . 
127 . | Akila India Vallalar Peravai 43 , Pillayar Koil Street, 

Veera Ragavapuram , 

Chennai - 600 077 , Tamil Nadu . 
128 . | Tamilina Vidiyal Pulikal 

Annai Illam , Pallavan Nagar , 
Iyakkam 

Third Street , Theni Main Road , 
Madurai - 625 016 . 


- 


VIVA 


LLLL 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(1) 


(2 ) 


(3) 


M 


wy 


129. | Tamil Nadu Jananayaka 

327 , Lloyds Road , Royapettah , 
Congress 

Chennai-600 014 , 

Tamil Nadu . 
130 . | Makkal Desiya Jananayaka 245 /6 , R .K .Mutt Road , 
Katchi 

Mylapore , 

Chennai – 600 004 . 
131. | Makkal Manadu Katchi 

82 / 1 , 5th Street, Padmanaba Nagar , 
Adyar , Chennai – 600 020 , 

Tamil Nadu 
132 . Viduthalai Makkal Munnetra No . 11 , Kabilar Street, Devanampattinam , Cuddalore 
Kazhagam 

District, 

Tamil Nadu . 
133 . Baaratha Samuthaya Munnetra 400 / 12 , 1st Floor , Township Commercial Complex , 
Munnani 

Kamarajar Nagar Main Road , 

Avadi, Chennai - 600 071 , Tamil Nadu . 
134 . Ulzaipali Makkal Katchi 

74 , Santhi Nagar , 1st Street , 
S . M . Nagar Post , Chennai - 600 062 , 

Tamil Nadu . 
135 . Namadhu Dravdia Iyakkam SCC Anthony Pillai Illam , New No . 41, Old No . 18 , 

7th Cross Street, Shenoy Nagar West , 

Chennai – 600 030 , Tamil Nadu . 
136 . All India Samathuva Makhal 2 , Kalyani Nagar , Kottivakkam , 
Katchi 

Chennai - 600041, 

Tamil Nadu , 
137 . Lenin Communist Party 

20 , Bharathi Nagar , Alagappapuram , 
Karaikkudi – 630 003, 

Tamil Nadu 
138 . Indhia Kudiarasu Katchi 

11 , Karpagambal Nagar III Street , 
Kottivakkam , Chennai - 600 041, 

Tamil Nadu . 
139 . | Anaithindia Dravidar 

No . 13 , East Mada Street, 
Samudaya Munnetra 

Thiruvathipuram and Post , Cheyyar Taluk , 
Kazhagam 

Tiruvannamalai – 604 407 , Tamil Nadu . 
140 . MGR Thonderkal Katchi 

No. 4 , Gandhi Street, Anandapuram , East Tambaram , 
Chennai – 600 059 , 

Tamil Nadu . 
141. | All India Party for the 

100 A / 5 , 11th Sector , 
Protection of Civil Rights 66th Street , Ponnambalam Salai, 

K . K .Nagar , Chennai - 600 078 , Tamil Nadu ; 
Akhila India Jananayaka No . 171, Kannan Nagar, 
Makkal Katchi (Dr. Issac ) Winterpet , Arakonam , 

Vellore District, Tamil Nadu . 
143. | Manithaneya Makkal Katchi | 3rd Floor , No. 6 , Vada Maraicoir Street , 

Chennai - 600 001 , 

Tamil Nadu . 
144 . All India Ambedkar Makkal 104 , Walaja Road , 3rd Floor , 
Munnetra Kazhagam . 

Arivu Mani Arangam , 

Triplicane, Chennai – 600 002 , Tamil Nadu . 
145 . All India Tamil Makkal 

25 , Veerapandi Street, 
Munnetra Kazhagam 

Perambur, Chennai – 600 039, 

Tamil Nadu . 
146 . Thanthai Periyar Dravida 

23 , Alagappan Street , 
Munnetra Kazhagam 

Thenkarai Periyakulam , 

Theni District - 625 601, Tamil Nadu . 
147 . | Indiya Jananayaka Katchi No. 9 , 3rd Avenue, 34th Street , 

Ashok Nagar, Chennai – 600 083 , 
Tamil Nadu . 


142. 


MAN 


MAN 


w 


28 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


- 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


MA 


W 


hen 


148 . Elatchia Dravida Munnetra 

Kazhagam 


LA 


149 . | National Welfare Party 


- 


150 . | Makkal Sakthi Katchi 


WW 


151. | Maanila Konghu Peraval 


ELATCHIAGAM - 4 - A , 
Hindi Prachar Sabha Street, 
T .Nagar , Chennai - 600 017 . 
28 / 18 , Anna Street, 
Senguttai. Katpadi, 
Vellore – 632 007 . 
| New No . 41, Old No . 15 , 
Bazaar Lane, 2nd Floor , 
Anna Salai, Saidapet,Chennai 600 015 . 
No. 41, Narayanaguru Road , 
Saibaba Colony, 
Coimbatore - 641 011 , Tamil Nadu . 
No. 103/68 , College Road , 
Nanganallur , 
Chennai -600 114 . Tamil Nadu . 
No . 55 , Ist Floor , Sinavar Street , 
Tiruppattur -635 601 , 
Tamil Nadu . 
4 / 388 , Ram Garden , 
Anna Salai, Palavakkam , 
Chennai - 600 041. Tamil Nadu. 


152 . Hindustan National Party 


153 . All India Uzhavargal 

Uzhaippalargal Katchi 


154. Samuga Samatuva Padai 


( By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011. 


V . M . XAVIER CHRISSO NAYAGAM . 

Secretary, 
Tamil Nadu State Election Commission . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


29 


TABLE 2 


The list of free symbols for the use in election of Members of Village Panchayats 


திறவுகோல் 


சீப்பு 


1 . Key 
2 . Comb 
3 . Cot 
4 . Car 
5 . Conch 
6 . Paint Brush 
7 . Radio 
8 . Post Box 

9 . Scooter 
10 . Telephone 
11 . Pineapple 
12 . Chair 
13 . Cup 
14 . Rail Engine 
15 . Ball 
16 . Ring 
17 . Bucket 
18 . Jar 
19 . Kite 
20 . Hammer 
21. Toffee 
22 . Hut 
23 . Cycle Rickshaw 

Maize 
25 . Flour Grinder 
26 . Boat 
27 . Tiffin Carrier 
28 . Chimney Lamp 
29 . Tree 
30 . Cart 


கட்டில் 
கார் 
சங்கு 
பெயிண்ட் பிரஷ் 
வானொலிப் பெட்டி 
அஞ்சல் பெட்டி 
ஸ்கூட்டர் 
தொலைபேசி 
அன்னாசிப்பழம் 
நாற்காலி 
கோப்பை 
இரயில் எஞ்சின் 
பந்து 
மோதிரம் 
வாளி 
கண்ணாடி குடுவை 
பட்டம் 
சுத்தி 
சாக்லெட் 
குடிசை 
சைக்கிள் ரிக்ஷா 
மக்காச்சோளம் 
மாவரைக்கும் திரிகை 
படகு 
சாப்பாட்டுத் தூக்கு 
சிம்னி விளக்கு 
மரம் 
வண்டி 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011 . 


V . M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


30 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TABLE 3 


The list of free symbols for the use in election of Presidents of Village Panchayats 


1 . Lock and Key 
2 . Scissors 
3 . Hand Roller 
4 . Ladder 
5 . Spectacles 
6 . Brinjal 
7 . Aeroplane 
8 . Well 
9 . Spade 
10 . Pot 
11 . Broken Coconut 
12 . Electric Bulb 
13 . Table 
14 . Cell Phone 
15 . Hat 
16 . Grapes 
17 . Banana 
18 . Harmonium 
19 . Ceiling Fan 
20 . Sun Flower 
21 . Lamp Post 
22 . Helicopter 
23 . Sewing Machine 
24 . Lorry 
25 . Flask 
26 . Window 
27. Bead Necklace 
28 . Slate 
29 . Stool 
30 . Black Board 


பூட்டு மற்றும் சாவி 
கத்திரிக்கோல் 
கை உருளை 
ஏணி 
மூக்குக் கண்ணாடி 
கத்திரிக்காய் 
விமானம் 
கிணறு 
மண் வெட்டி 
பானை 
தேங்காய் மூடிகள் 
மின் விளக்கு 
மேசை 
செல்போன் 
தொப்பி 
திராட்சைக் கொத்து 
வாழைப்பழம் 
ஹார்மோனியம் 
மின் விசிறி 
சூரியக் காந்திப் பூ 
விளக்குக் கம்பம் 
ஹெலிகாப்டர் 
தையல் இயந்திரம் 
லாரி 
பிளாஸ்க் 
சன்னல் 
மணிமாலை 
சிலேட் 
ஸ்டுல் 
கரும்பலகை 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011 . 


V .M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TABLE 4 


The list of free symbols for the use in election of Members of Panchayat Union Councils , 
Members of Town Panchayats , Members of Third Grade Municipalities, Councillors of 
Municipalities and Councillors of Municipal Corporations . 


13 . 


Guitar 
Badge 
Spanner 
Diamond 
Globe 
Mirror 
Rocking Chair 
Bottle 
Swing 

Mug 
11 . Road Roller 

Ball Badminton 

Screw Nail 
14 . Coat 

File Rack 
16 . Fork 

Kettle 
18 . Hockey and Ball 

Lady Purse 

Table Lamp 
21 . Trumpet 

Hand Bag 

Match Box 
24 . Neck Tie 
25 . Almirah 
26 . | Coconut Tree bearing fruits 
27 . Hurricane lamp 

Spoon 
29. Water Tap 
30 . Walking stick 


கிட்டார் (இசைக் கருவி ) 
அடையாளக் குறி 
மறை திருக்கி 
வைரம் 
உலக உருண்டை 
முகம் பார்க்கும் கண்ணாடி 
அசைந்தாடும் நாற்காலி 
புட்டி 
ஊஞ்சல் 
நீளக் குவளை 
சாலை உருளை 
பூப்பந்து மட்டை 
திருகு ஆணி 
மேற்சட்டை ( கோட்டு ) 
கோப்பு அடுக்கும் அலமாரி 
முள் கரண்டி 
கொதி கெண்டி ( கெட்டில் ) 
ஹாக்கி மட்டையும் பந்தும் 
மகளிர் பணப்பை 
மேசை விளக்கு 
கொம்பு (ஊதும் இசைக் கருவி ) 
கைப்பை 
தீப்பெட்டி 
கழுத்துக்கச்சு ( கழுத்தில் கட்டும் டை ) 
அலமாரி 
குலையுடன் கூடிய தென்னை மரம் 
அரிக்கேன் விளக்கு 
கரண்டி 
தண்ணீர்க் குழாய் 
உலாவிற்கான தடி 


17 


19 . 


20 


28 . 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011 . 


V . M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


32 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TABLE 5 


The list of free symbols for the use in election of Members of District Panchayats / 
Chairman of Town Panchayats / Third Grade Municipalities / Municipalities and Mayors of 
Municipal Corporations. 


ம் 


- 
- 
- 
- 
- 


15 . 


1 . Medal 

Fort 
Carrom Board 
Computer 
Table Fan 
Custard Apple 
Bus 
Two Crossed Swords 
Cup and saucer 
Weight Lifting 
Shirt 
Hanger 
Rail Track 
Cutting pliers 
Brief case 

Lens 
17. Bat 
18 . Nagaswara (Two ) 

Hand pump 
20 . Belt 

Fountain Pen 
Desk 

Wrist Watch 
24 . Ink Pot 
25 . Bangles 
26 . Battery Torch 

Flower vase 
28 . Bench 
29 . Book 
30 . Dish Antenna 


16 . 


பதக்கம் 
கோட்டை 
கேரம்போர்டு 
கணிப்பொறி 
மேசை மின்விசிறி 
சீத்தாப்பழம் 
பேருந்து 
குறுக்காக உள்ள இரு கூர் வாள்கள் 
கோப்பையும் தட்டும் 
பளு துாக்குதல் 
சட்டை 
சட்டைமாட்டி 
இரயில் தண்டவாளம் 
பற்றுக்குறடு 
சிறு பெட்டி 
லென்சு கண்ணாடி 
மட்டை 
இரட்டை நாகஸ்வரம் 
கை பம்பு 
அரைக்கச்சை ( பெல்ட் ) 
மை எழுதுகோல் 
சாய்வு மேசை 
கைக் கடிகாரம் 
மைக்கூடு 
வளையல்கள் 
பேட்டரி விளக்கு 
பூந்தொட்டி 
நீள மரஇருக்கை (பெஞ்ச் ) 
புத்தகம் 
டிஷ் ஆன்டனா 


19 . 


22 . 


NNNN 


= 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai - 600 106 , 
10th September 2011 . 


V . M . XAVIER CHRISSO NAYAGAM , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


